GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


GOVERN 


RNMENT 


TRUTH 
! 


H 


OF 


ALONE 


No. 540 ] 


TAMIL 


110 


TRIUMPHS 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 

EXTRAORDINARY 


III - 1 ( a ) Ex . ( 540 ) 


CHENNAI , TUESDAY , DECEMBER 6 , 2022 
Karthigai 20 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 


Part III - Section 1 ( a ) 

General Statutory Rules , Notifications , Orders , Regulations , etc. , 
issued by Secretariat Departments . 

NOTIFICATIONS BY GOVERNMENT 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Rs . 1.60 Paise . 


RURAL DEVELOPMENT AND PANCHAYAT RAJ DEPARTMENT 


AMENDMENT TO THE TAMIL NADU PANCHAYATS ( PREPARATION OF PLANS AND ESTIMATES 
FOR WORKS AND MODE AND CONDITIONS OF CONTRACTS ) , RULES , 2007 . 


PUBLISHED BY AUTHORITY 


[ G.O. Ms. No. 131 , Rural Development and Panchayat Raj ( PR - 1 ( 1 ) 6th December 2022 , 
கார்த்திகை 20 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. SRO A - 26 ( d ) / 2022 . 

In exercise of the powers conferred by sub - section ( 1 ) and clauses ( xv ) and ( xx ) of sub - section ( 2 ) of section 242 of the 
Tamil Nadu Panchayats Act , 1994 ( Tamil Nadu Act 21 of 1994 ) , the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Tamil Nadu Panchayats ( Preparation of plans and estimates for works and mode and conditions of 
contracts ) Rules , 2007 : 


AMENDMENT 

In the said Rules , in rule 3 , for the tables , the following tables shall be substituted , namely : 

" TABLE - I . 


VILLAGE PANCHAYAT 


Estimate Value 


( 1 ) 

( 1 ) Works costing not more than rupees five lakhs . 

( 2 ) Works costing more than rupees five lakhs but not more than 
rupees fifty lakhs . 

( 3 ) Works costing more than rupees fifty lakhs . 


[ 1 ] 


Competent authority 


( 2 ) 


Village Panchayat 

District Collector . 


Director of Rural Development and 
Panchayat Raj . 


2 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


PANCHAYAT UNION COUNCIL . 


Estimate Value 


TABLE - II . 


( 1 ) 

( 2 ) 

Works costing not more than rupees twenty five lakhs . Panchayat Union Council . 


Works costing more than rupees twenty five lakhs but 
not more than rupees fifty lakhs . 


Works costing more than rupees fifty lakhs . 


Estimate Value 


TABLE - III . 


DISTRICT PANCHAYAT . 


( 1 ) 

( 1 ) Works costing not more than rupees fifty lakhs . 


Competent authority 


( 2 ) Works costing more than rupees fifty lakhs but not 
more than rupees one crore . 

( 3 ) Works costing more than rupees one crore . 


District Collector . 


Director of Rural Development and 
Panchayat Raj . 


Competent authority 


District Panchayat . 


District Collector . 


( 2 ) 


Director of Rural Development and 
Panchayat Raj . 


99 


P. AMUDHA , 

Principal Secretary to Government . 


ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை 

தமிழ்நாடு 2007 ஆம் ஆண்டு ஊராட்சிகள் ( திட்டங்கள் மற்றும் பணிகளுக்கான மதிப்பீடுகள் மற்றும் ஒப்பந்தங்களுக்கான 
வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் தயாரித்தல் ) விதிகளில் திருத்தம் 


[ அரசு ஆணை ( நிலை ) எண் .131 , ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ( ஊ .1 ( 1 ) த் துறை , 
06 டிசம்பர் 2022 , கார்த்திகை 20 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 

அறிவிக்கை . 


1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 21/1994 ) 242 - ஆவது பிரிவின் உட்பிரிவு ( 1 ) மற்றும் 
உட்பிரிவு ( 2 ) -இன் உட்கூறுகள் ( Xv ) மற்றும் ( xx ) ஆம் பகுதிகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் 2007 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் ( திட்டங்கள் மற்றும் பணிகளுக்கான மதிப்பீடுகள் மற்றும் ஒப்பந்தங்களுக்கான 
வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் தயாரித்தல் ) விதிகளில் பின்வரும் திருத்தத்தினை இதனால் செய்கிறார் : 

திருத்தம் . 


மேற்சொன்ன விதிகளில் , விதி 3 - இல் குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணைகளுக்கு பதிலாக பின்வரும் அட்டவணைகள் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


“ அட்டவணை- . 
கிராம ஊராட்சி . 


மதிப்பீட்டுத் தொகை 
( 1 ) 


1. ரூபாய் ஐந்து இலட்சத்திற்கு மேற்படாத பணிகள் . 

2. ரூபாய் ஐந்து இலட்சத்திற்கு மேற்பட்ட ஆனால் ரூ .50 இலட்சத்திற்கு மேற்படாத பணிகள் . 

3.ரூபாய் 50 இலட்சத்திற்கு மேற்பட்ட பணிகள் . 


மதிப்பீட்டுத் தொகை 
( 1 ) 


அட்டவணை- II . 
ஊராட்சி ஒன்றியக் குழு . 


1. ரூபாய் 25 இலட்சத்திற்கு மேற்படாத பணிகள் . 

2. ரூபாய் 25 இலட்சத்திற்கு மேற்பட்ட ஆனால் ரூ .50 இலட்சத்திற்கு மேற்படாத பணிகள் . 

3. ரூபாய் 50 இலட்சத்திற்கு மேற்பட்ட பணிகள் . 


அட்டவணை- III . 
மாவட்ட ஊராட்சி . 


மதிப்பீட்டுத் தொகை 
( 1 ) 

1. ரூபாய் 50 இலட்சத்திற்கு மேற்படாத பணிகள் . 

2. ரூபாய் 50 இலட்சத்திற்கு மேற்பட்ட ஆனால் ரூ .1 கோடிக்கு மேற்படாத பணிகள் . 

3. ரூபாய் 1 கோடிக்கு மேற்பட்ட பணிகள் . 


தகுதி வாய்ந்த நிர்வாகம் 
( 2 ) 


கிராம ஊராட்சி . 


மாவட்ட ஆட்சியர் . 

ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி 
இயக்குநர் . 


தகுதி வாய்ந்த நிர்வாகம் 
( 2 ) 
ஊராட்சி ஒன்றியக் குழு . 
மாவட்ட ஆட்சியர் . 

ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குநர் . 


தகுதி வாய்ந்த நிர்வாகம் 
( 2 ) 


மாவட்ட ஊராட்சி . 

மாவட்ட ஆட்சியர் . 

ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி 
இயக்குநர் 


பெ . அமுதா , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


3 


" " 


